﻿219. (நபியே!) மதுவைப் பற்றியும் சூதாட்டத்தைப் பற்றியும் அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "அவ்விரண்டிலும் பெரும் பாதிப்பும், மக்களுக்குச் சில பயன்களும் உள்ளன. ஆயினும், அவற்றிலுள்ள பயனைவிட பாதிப்பே மிகப் பெரியது" என்று கூறுவீராக. மேலும், "தாம் எதைச் செலவு செய்ய வேண்டும்?" என்றும் அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "கூடுதலானதை(ச் செலவு செய்யுங்கள்)" என்று கூறுவீராக. இவ்வாறே உங்களுக்கு அல்லாஹ்  தன் வசனங்களைத் தெளிவுபடுத்துகின்றான். (இதனால்,) நீங்கள் சிந்தித்து உணரலாம்.
220. (அதாவது) இம்மை பற்றியும் மறுமை பற்றியும் (சிந்தித்துணரலாம்). அநாதைகள் பற்றியும் அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "அவர்களுக்கு நன்மை நாடுவதே நன்று. அவர்களுடன் நீங்கள் கலந்(து வாழ்ந்)தால், அவர்கள் உங்கள் சகோதரர்களே. நன்மை செய்பவர் யார், தீமை செய்பவர் யார் என்பதை அல்லாஹ்  அறிகிறான். அல்லாஹ்  நாடியிருந்தால், (இதை) உங்களுக்குக் கடினமாக்கியிருப்பான். அல்லாஹ்  வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தவனும் ஆவான்" என்று கூறுவீராக.
------------------------------------------------------------------------
(அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வெவ்வேறு நேரங்களில் மக்கள் கேட்ட மூன்று கேள்விகளுக்கு அல்லாஹ்  இங்கு விடையளிக்கின்றான். முதல் கேள்வி மது தொடர்பானது.)
மதுவைப் பற்றிய கேள்வி 
உமர் (ரலி) அவர்கள் வாயிலாக அபூமைசரா அம்ர் பின் ஷுரஹ் பீல் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: மதுவைத் தடை செய்யும் இறைவசனம் அருளப்பெறுவதற்கு முன்பு உமர் (ரலி) அவர்கள், "இறைவா! மதுவைப் பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுக்கு வழங்குவாயாக!" என்று கூறினார்கள். அப்போது இந்த வசனம் (219) அருளப்பெற்றது. உடனே, உமர் (ரலி) அவர்கள் அழைக்கப்பட்டு, அவர்களுக்கு இந்த வசனம் ஓதிக்காட்டப்பட்டது.
மீண்டும் அவர்கள், "இறைவா! மதுவைப் பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுக்கு வழங்குவாயாக!" என்று கூறினார்கள். அப்போது, "இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகையை நெருங்காதீர்கள்" (4:43) என்ற வசனம் அருளப்பெற்றது.
இதையடுத்து, தொழுகைக்கு "இகாமத்" சொல்லப்படும்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடைய அறிவிப்பாளர் ஒருவர், "போதையில் இருப்பவர் யாரும் கண்டிப்பாகத் தொழுகைக்கு வரக் கூடாது" என்று அறிவிப்புச் செய்வார். அப்போதும் உமர் (ரலி) அவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த வசனம் ஓதிக்காட்டப்பட்டது.
அப்போதும் அவர்கள், "இறைவா! மதுவைப் பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுக்கு வழங்குவாயாக!" என்றே கூறினார்கள். பின்னர் "அல்மாயிதா" (எனும் 5ஆவது) அத்தியாயத்திலுள்ள, "மது, சூது, நட்டுவைக்கப்பட்ட (சிலை போன்ற)வை, (குறிபார்க்கும்) அம்புகள் ஆகியவை ஷைத்தானின் அருவருக்கத் தக்க நடவடிக்கைகள் ஆகும்..." என்ற (5:90,91) வசனங்கள் அருளப்பெற்றன.
அப்போது உமர் (ரலி) அவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இவ்வசனங்கள் ஓதிக்காட்டப்பட்டன. அந்த வசனங்களில், "ஆகவே நீங்கள் விலகிவிடுவீர்கள் அல்லவா?" (5:91) என்ற தொடரை அடைந்தபோது, "நாங்கள் விலகிவிட்டோம்; விலகிவிட்டோம்" என்று உமர் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
(இந்த வசனத்தில் "மது"வைக் குறிக்க மூலத்தில் "அல்கம்ர்" எனும் சொல்லும், "சூதாட்டம் என்பதை"க் குறிக்க "அல்மைசிர்" எனும் சொல்லும் ஆளப்பட்டுள்ளன. "அல்கம்ர்" என்பதற்கு "மூடி மறைத்தல்" என்பது சொற்பொருளாகும்.) உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் கூறியதற்கேற்ப, அறிவை மறை(த்து மழுங்கடி)க்கின்ற அனைத்துமே மது ("அல்கம்ர்") ஆகும். "அல்மைசிர்" என்பது "சூதாட்டம்" ஆகும்.

மதுவில் பாதிப்புகளே அதிகம் 
----------------------------------
அடுத்து "அவ்விரண்டிலும் பெரும் பாதிப்பும், மக்களுக்குச் சில பயன்களும் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். பாதிப்பு என்பது மார்க்க அடிப்படையில் ஏற்படக்கூடியதாகும். (அதாவது அது ஒரு பாவமாகும்.)
ஆனால், பயன்கயோ உலகியல் ரீதியிலானவை. மதுவைப் பொறுத்தவரை, அதில் உடலுக்குப் பயன் உள்ளது. அது உணவைச் செரிக்கவைக்கும்; கழிவுகளை வெளியேற்றும்; சிலருடைய சிந்தனைகளைப் பட்டை தீட்டும். ஒருவித கிறக்கம் நிறைந்த களிப்பும் மதுவில் உள்ளது. இதைக் குறித்தே கவிஞர் ஹஸ்ஸான் பின் ஸாபித் (ரலி) அவர்கள் தமது அறியாமைக் காலத்துக் கவிதையெ?ன்றில் பின்வருமாறு பாடுகிறார்:
நாங்கள்
மதுவருந்திவிட்டால்
அது எங்களை அரசர்களாகவும்
அரிமாக்களாகவுமே
நிறுத்திவிடுகிறது.
போர்க் களம் காண
எங்களுக்குத் தடையாக
அது இருப்பதில்லை.

அவ்வாறே மதுவை விற்பனை செய்வதும், அதன் வருமானத்தை அனுபவிப்பதும் உலகியல் பலன்களில் அடங்கும். அதைப் போன்றே, சூதாட்டத்தில் கிடைக்கும் இலாபத்தை ஒருவர் தமக்கோ, தம் குடும்பத்தாருக்கோ செலவு செய்துகொள்கிறார். இத்தனை பலன்கள் இருந்தாலும், அவற்றிலுள்ள மோசமான பாதிப்புகளுக்கும் இடையூறுகளுக்கும் இந்த நன்மைகள் ஈடாகவே முடியாது. ஏனெனில், அந்தப் பாதிப்புகள் ஒருவரது மார்க்கத்தோடும் அறிவோடும் தொடர்புள்ளவை ஆகும். இதனால்தான், "அவற்றிலுள்ள பயனைவிட பாதிப்பே மிகப் பெரியது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இந்த வசனம் (219), முழு மதுவிலக்குச் சட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. முழு மதுவிலக்குக் குறித்து இந்த வசனத்தில் வெளிப்படையாகக் கூறப்படாவிட்டாலும், குறிப்பால் உணர்த்தப்பட்டுள்ளது.
இதனாலேயே, உமர் (ரலி) அவர்களிடம் இவ்வசனம் ஓதிக்காட்டப்பட்டபோது, "இறைவா! மதுவைப் பற்றி ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுக்கு வழங்குவாயாக!" என்று கூறினார்கள். இறுதியில் "இறைநம்பிக்கை கொண்டோரே! மது, சூது, நட்டுவைக்கப்பட்ட (சிலை போன்ற)வை, (குறிபார்க்கும்) அம்புகள் ஆகியவை ஷைத்தானின் அருவருக்கத் தக்க நடவடிக்கைகள் ஆகும். அவற்றைத் தவிர்த்துக்கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் வெற்றி அடையலாம்" (5:90) என்ற வசனத்தில் முழு மதுவிலக்குச் சட்டம் வெளிப்படையாக அருளப்பெற்றது.
இது தொடர்பான விவரம் "அல்மாயிதா" (எனும் 5ஆவது) அத்தியாயத்தில் இன்ஷா அல்லாஹ்  இடம்பெறும்.
இப்னு உமர் (ரலி) அவர்களும், ஷஅபீ மற்றும் முஜாஹித் (ரஹ் ) ஆகியோரும் கூறியதாவது: இந்த வசனமே (219) மது(விலக்கு) தொடர்பாக அருளப்பெற்ற முதலாவது வசனமாகும். பின்னர் "அந்நிசா" அத்தியாயத்தின் (4:43ஆவது) வசனம் அருளப்பெற்றது. அதற்குப் பிறகு "அல்மாயிதா" அத்தியாயத்தின் (5:90,91ஆகிய) வசனங்கள் அருளப்பெற்று, முழு மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்தது.

தர்மம் பற்றிய கேள்வி 
------------------------------
அடுத்து (இரண்டாவது கேள்வி தர்மம் தொடர்பானது.) "தாம் எதைச் செலவு செய்ய வேண்டும்" என்று அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "கூடுதலானதை(ச் செலவு செய்யுங்கள்)" என்று நீர் கூறுவீராக!" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
முஆத் பின் ஜபல் (ரலி), ஸஅலபா (ரலி) ஆகிய இருவரும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! எங்களிடம் செல்வம் இருக்கிறது. அதே நேரத்தில், எங்களுக்குக் குடும்ப உறுப்பினர்களும் அடிமைகளும் உள்ளனர். நாங்கள் (பிறருக்காகச் செலவு செய்ய வேண்டும் என்றால்) எதைச் செலவு செய்ய வேண்டும்?" என்று வினவினார்கள். அப்போதுதான் இந்தத் தொடரை அல்லாஹ்  அருளினான்.
இங்கு "கூடுதலானது" என்பதைக் குறிக்க "அல்அஃப்உ" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "உம்முடைய குடும்பத்தாருக்குப் போக மேலதிகமானது" என்று பொருள் கூறினார்கள். "ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு சிறிய அளவு" என்று அதாஉ (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்தார்கள்.
ரபீஉ (ரஹ் ) அவர்கள், "உனது செல்வத்தில் மிகச் சிறந்ததும் மிகத் தூய்மையானதும்" என்று இதற்கு விளக்கம் தந்தார்கள். இந்தப் பொருள்கள் அனைத்துமே "கூடுதலானது" என்பதில் அடங்கும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாகும்.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு மனிதர் நபி (ஸல்) அவர்களிடம், "அல்லாஹ் வின் தூதரே! என்னிடம் ஒரு பொற்காசு இருக்கிறது" என்றார்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அதை உன(து தேவை)க்குச் செலவிட்டுக்கொள்" என்றார்கள். மீண்டும், அந்த மனிதர், "என்னிடம் மற்றொரு பொற்காசும் உள்ளது" என்றார். "அதை உன்னுடைய மனைவிக்காகச் செலவு செய்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
மீண்டும் அந்த மனிதர், "என்னிடம் இன்னொரு பொற்காசும் உள்ளது" என்றார். "அதை உன் பிள்ளைக்குச் செலவிடு" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள். மீண்டும் அவர், "என்னிடம் மற்றொரு பொற்காசும் உள்ளது" என்றார். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அதை (யாருக்குக் கொடுப்பதென) நீயே தீர்மானித்துக்கொள்" என்று கூறினார்கள்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "(தர்மத்தை) உன்னிலிருந்து தொடங்கு. (முதலில்) உன(து தேவைகளு)க்குச் செலவு செய்துகொள். பிறகு மீதியை உன் குடும்பத்தாருக்குச் செலவிடு. அதுபோக ஏதேனும் எஞ்சினால் அதை உன் உறவினர்களுக்குக் கொடு. அதுவும் போக ஏதேனும் எஞ்சினால், அதை இன்னின்ன நபர்களுக்குக் கொடு" என்று ஒரு மனிதரிடம் கூறினார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: தன்னிறைவு பெற்ற நிலையில் (தேவைக்குப் போக எஞ்சியதை) வழங்குவதே சிறந்த தர்மம் ஆகும். மேலே உள்ள (வழங்கும்) கையே கீழே உள்ள (வாங்கும்) கையைவிடச் சிறந்தது. நீ யாருக்குச் செலவழித்தாக வேண்டுமோ அவர்களிலிருந்தே (உனது தர்மத்தைத்) தொடங்கு.

சேமிப்பு ஒரு குற்றமா?  
-------------------------------
மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஆதமின் மகனே! (மனிதனே!) உன் தேவைபோக எஞ்சியதை நீ தர்மம் செய்வதே உனக்கு நல்லதாகும். அதை (யாருக்கும் கொடுக்காமல்) இறுக்கி வைப்பது, உனக்குத் தீமையாகும். (அதே நேரத்தில்) தேவையுள்ள அளவு சேமித்து வைத்தால், நீ பழிக்கப்படமாட்டாய்.
அடுத்து "தேவைக்கு அதிகமாக உள்ளதைப் பிறருக்குச் செலவு செய்வது தொடர்பான இந்த வசனம் (219), ஸகாத்தைக் கடமையாக்கும் வசனத்தின் மூலம் காலாவதியாகிவிட்டது" என்று சிலர் கூறுகின்றனர். வேறுசிலர், "(இந்த வசனம் காலாவதியானதன்று. மாறாக,) "ஸகாத்"தை விதியாக்கும் வசனம், இந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைந்துள்ளது" என்கின்றனர். இதுவே சரியான கருத்தாகும்.
அடுத்து "இவ்வாறே உங்களுக்கு அல்லாஹ்  தன் வசனங்களைத் தெளிவுபடுத்துகின்றான். (இதனால்,) நீங்கள் இம்மை பற்றியும் மறுமை பற்றியும் சிந்திப்பவர்களாக ஆகலாம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது மேற்கண்ட சட்ட திட்டங்களை உங்களுக்கு அல்லாஹ்  தெளிவுபடுத்தியதைப் போன்றே, தன் சட்டங்கள், வாக்குறுதிகள் மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்பான மற்ற வசனங்களையும் அல்லாஹ்  உங்களுக்குத் தெளிவுபடுத்துகிறான். அதனால் நீங்கள் இவ்வுலகம் பற்றியும் மறுமை பற்றியும் சிந்திப்பவர்களாக ஆகலாம்.
அதாவது "இம்மை அழியக்கூடியது; மறுமை நிலையானது என்பதை நீங்கள் சிந்தித்து உணர்வீர்கள்" என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இறைவசனங்களைச் சிந்திப்பவர்களுக்குச் சத்தியமாக இது புரியும். இம்மை ஒரு சோதனைக்கூடம்; அழியும் உலகம். மறுமை பிரதிபலன் கிடைக்கும் இடம்; நீடித்த உலகம் என்பதை அறிந்துகொள்வர்.

அநாதைகள் பற்றிய கேள்வி 
-------------------------------------
அடுத்து (மூன்றாவது கேள்வி அநாதைகளின் சொத்து தொடர்பானது.) "அநாதைகள் பற்றியும் அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். அவர்களுக்கு நன்மை நாடுவதே நன்று. அவர்களுடன் நீங்கள் கலந்(து வாழ்ந்)தால், அவர்கள் உங்கள் சகோதரர்களே. நன்மை செய்பவன் யார், தீமை செய்பவன் யார் என்பதை அல்லாஹ்  அறிகிறான். அல்லாஹ்  நாடியிருந்தால், (இதை) உங்களுக்குக் கடினமாக்கியிருப்பான்" என்று அடுத்த வசனத்தில் (220) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "அநாதையின் செல்வத்தை அழகான முறையில் அன்றி நீங்கள் நெருங்காதீர்கள்" (6:152; 17:34) என்ற வசனமும் "அநாதைகளின் செல்வத்தை அநியாயமாக உண்போர், தம் வயிறுகளில் நெருப்பையே உண்கின்றனர். (சுட்டெரிக்கும்) நரக நெருப்பில் அவர்கள் நுழைவார்கள்" (4:10) என்ற வசனமும் அருளப்பெற்றது.
அப்போது அநாதைகளை வைத்துப் பராமரித்துக்கொண்டிருந்தவர்கள் (தம் இல்லங்களுக்குச்) சென்று, தமது உணவையும், பானத்தையும் அநாதைகளின் உணவு மற்றும் பானத்திலிருந்து பிரித்துத் தனித்தனியே வைத்துவிட்டனர்.
இதையடுத்துச் சில நேரங்களில் அநாதையின் உணவில் சிறிதளவு எஞ்சிவிடும்போது, பராமரிப்பாளர் அந்த உணவை அப்படியே எடுத்து வைத்துவிடுவார். (அதைத் தொடவேமாட்டார்.)
ஒன்று அதை அந்த அநாதையே சாப்பிட வேண்டும்; அல்லது அது கெட்டுப்போய் வீணாகும். உணவுப் பொருள் யாருக்கும் பயன்படாமல் வீணாகின்ற இந்த நிலை, நபித்தோழர்களுக்கு வருத்தத்தைக் கொடுத்தது. உடனே, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் இதைக் கூறினார்கள்.
அப்போதுதான் "அநாதைகள் பற்றியும் அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். அவர்களுக்கு நன்மை நாடுவதே நன்று. அவர்களுடன் நீங்கள் கலந்(து வாழ்ந்)தால், அவர்கள் உங்கள் சகோதர்களே" என்ற இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான். அதற்குப் பிறகு தங்களது உணவு மற்றும் பானத்தை(த் தனியாகப் பிரிக்காமல்) அநாதைகளின் உணவு மற்றும் பானத்துடன் கலந்தே அவர்கள் பயன்படுத்தலாயினர்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறினார்கள்: என்னிடத்தில் அநாதையின் பொருள் (எனது பொருளுடன் சேராமல்) தனியாக இருப்பதை நான் விரும்புவதில்லை. அதனால், எனது உணவையும் பானத்தையும் அநாதையின் உணவு மற்றும் பானத்துடன் கலந்தே வைப்பேன்.
அடுத்து "அவர்களுக்கு நன்மை நாடுவதே நன்று" எனும் தொடரானது, "அநாதைகளின் பொருட்களைத் தனியாக வைத்திருப்பதே உத்தமமான செயல்" என்று கூறுகிறது. ஆயினும், "அவர்களுடன் நீங்கள் கலந்(து வாழ்ந்)தால், அவர்கள் உங்கள் சகோதரர்களே" என்றும் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது உங்களது உணவையும் பானத்தையும் அநாதைகளின் உணவு மற்றும் பானத்துடன் கலந்துவைப்பது குற்றமாகாது. ஏனெனில், அவர்கள் உங்களுடைய மார்க்க அடிப்படையிலான (கொள்கைச்) சகோதரர்கள் ஆவர் என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதனால்தான் இதைத் தொடர்ந்து, "நன்மை செய்பவர் யார், தீமை செய்பவர் யார் என்பதை அல்லாஹ்  அறிகிறான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது ஒருவரிடம் நன்மை செய்யும் எண்ணம் இருக்கிறதா, தீமை செய்யும் எண்ணம் இருக்கிறதா என்பதை அல்லாஹ்  அறிகிறான்.
அடுத்து "அல்லாஹ்  நாடியிருந்தால் (இதை) உங்களுக்குக் கடினமாக்கியிருப்பான். அல்லாஹ்  வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தவனும் ஆவான்" என்று இந்த வசனம் கூறுகிறது.
அதாவது அல்லாஹ்  நாடியிருந்தால் (அநாதைகளைப் பராமரிக்கும் விஷயத்தில்) உங்களுக்கு நெருக்கடி தந்து, உங்களைச் சிரமத்திற்கு ஆளாக்கியிருப்பான். அவ்வாறு செய்யாமல் உங்களுக்கு அல்லாஹ்  சட்டத்தை எளிமைப்படுத்தியுள்ளான்; அநாதைகயோடு அழகிய முறையில் கலந்து வாழவும் அனுமதித்துள்ளான்.
இதையே, "அநாதைகளின் செல்வத்தை அழகான முறையில் அன்றி நீங்கள் நெருங்காதீர்கள்" (6:152; 17:34) என்று மற்ற வசனங்களில் அல்லாஹ்  கூறியுள்ளான். இன்னும் சொல்வதானால், அநாதையின் பராமரிப்பாளர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் நியாயமான முறையில் அவர் அந்த அநாதையின் பொருளிலிருந்து சாப்பிட்டுக்கொள்ள அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
அவ்வாறு அவசியத்தை முன்னிட்டு அநாதையின் பொருளை அனுபவித்தவர், பின்னர் தமக்கு வசதி வாய்ப்பு வரும்போது அதற்கான பதிலைத் திருப்பிச் செலுத்த வேண்டுமா, வேண்டாமா என்பதில், திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும், வேண்டாம் என்றும் இரு வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விளக்கம் "அந்நிசா" அத்தியாய(ம் 4:6ஆவது வசன)த்தில் இன்ஷா அல்லாஹ் இடம்பெறும்.
